ஸ்ரீ கோ:மத்யம்பா-ஷ்டகம்‌ 


உ 
ஸ்ரீ கோமத்யை நம: 


ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ அருளிய 
॥ ஸ்ரீ கோ£மத்யம்பாஷ்டகம்‌ ॥ 
தமிழ்‌ உரை: 


ஞானபாஸ்கர, சிவோத்கரஷவர்ஷக 
P.N. நாராயண சாஸ்திரிகள்‌ 


YATE எனச்‌ எண்‌ TAT 
ணன ணளளாரி6 1௭ | 
னாள்‌ எண எரர்‌ எனா ன்‌ 
ர்னண்ர்‌ எரர்‌ என்‌ எனன ॥ 
பூ*கைலாஸே மனோஜ்ஜே பு/வனவனவ்ருதே நாக5தீர்தோ:பகண்டே? 
ரத்னப்ரகாரமத்‌*யே ரவிசந்த்‌ரமஹாயோக:பீடே: நிஷண்ணம்‌ | 
ஸம்ஸாரவ்யாதி*வைத்‌-:யம்‌ ஸகலஜனனுதம்‌ ஸங்க“பத்‌:மார்சிதாங்க்‌“ரிம்‌ 
கோசஃத்யம்பா£ஸமேதம்‌ ஹரிஹரவபுஷம்‌ றங்கரேறம்‌ நமாமி ॥ 


பூசைலாசமெனப்படும்‌ சங்கரநாராயணர்‌ கோவிலில்‌ உலகமாகிற காட்டினால்‌ 
சூழப்பெற்றதும்‌, நாகதீர்த்த மெனப்படும்‌ குளத்தின்‌ அருகிலுள்ளதும்‌, அருகிலுள்ள 
தும்‌, ரத்தினங்களாவான பிராகாரத்தின்‌ நடுவில்‌ உள்ளதுமான சூரிய, சந்திரராகிற 
யோகபீடத்தில்‌ வீற்றிருப்பவரும்‌, சங்கு, தாமரை முதலிய ரேகைகளைத்‌ திருவடி 
யில்‌ கொண்டவரும்‌, பிறப்பிறப்பு என்கிற நோய்க்கு வைத்தியராயும்‌, கோமதி 
அம்பாளுடன்‌ கூடியவரும்‌, முக்கண்ணன்‌, திருமால்‌ இரண்டையும்‌ ஒரே உருவத்தில்‌ 
கொண்டவருமான ஸ்ரீசங்கரேச்வரரான ஸ்ரீசங்கரலிங்கரை வணங்குகின்றேன்‌. 


எரா ண ளின்‌ ன்னை எிணிஎ | | 


ஸ்ரீ கோ£மத்யம்பாஃஷ்டகம்‌ 


லக்ஷமீவாணீநிஷேவிதாம்பு:ஐபதா:ம்‌ லாவண்யஸோபா-“ம்‌ றிவாம்‌ 
லக்ஷமீவல்லபசபத்‌*மஸம்ப*வனுதாம்‌ லம்போ:த₹ரோல்லாஸினீம்‌ | 

நித்யம்‌ கெளறிகவந்த்‌:யமானசரணாம்‌ ஹ்ரீங்காரமந்த்ரோஜ்ஜ்வலாம்‌ 
ஸ்ரீபுந்நாக*வனேய்வரஸ்ய மஹிஷீம்‌ த்‌-யாயேத்ஸதா: கோசமதீம்‌ ॥ 1 ॥ 


லக்ஷ்மி, ஸரஸ்வதி முதலியவர்களால்‌ நன்கு தொழப்பட்ட திருவடித்‌ தாம 
ரைகளை உடையவளும்‌, திருமால்‌, நான்முகன்‌ ஆகியோர்களால்‌ துதிக்கப்பட்டவ 
ளும்‌, தன்‌ குமாரனான விநாயகரைக்‌ கண்டு மகிழ்பவளும்‌, தினமும்‌ கெளசிகரால்‌ 
வணங்கப்பட்ட திருவடிகளே உடையவளும்‌, “ஹ்ரீம்‌” என்னும்‌ மந்திரத்தில்‌ 
ஒளிவிட்டு விளங்குபவளும்‌, புன்னாகவளத்தின்‌ தலைவரின்‌ மனைவியாய்‌ விளங்கு 
கிற ஸ்ர்ீகோமதி அம்பிகையை எப்பொழுதும்‌ தியானிக்கின்றேன்‌. 


ப்ப பட்டிய டப வய 
sree fei ண்ண ள்ளி ॥॥ 
தே*வீம்‌ தா£னவராஜதர்பஹரிணீம்‌ தே:வேந்த்‌“ரஸம்பத்ப்ரதா”ம்‌ 
க“ந்ததர்வோரக*யக்ஷஸேவிதபதா”:ம்‌ ்ரீமைலமத்‌“யஸ்தி:தாம்‌ | 
ஜாதீசம்பகமல்லிகாதி* குஸுமை: ஸம்ஸமோபி-*தாங்க்‌“ரித்‌* வயாம்‌ 
ஸ்ரீபுந்நாக * வனேய்வரஸ்ய மஹிஷீம்‌ த்‌*யாயேத்ஸதா* கோ:மதீம்‌ ॥ 2 ॥ 


பண்டன்‌ முதலான அரக்கர்‌ தலைவர்களின்‌ கொழுப்பை அடக்கியவளும்‌, 
மூவுலகத்துத்‌ தலைவனான இந்திரனுக்கு ஒப்பான செல்வத்தைக்‌ கொடுப்பவளும்‌, 
கந்தர்வர்‌, யக்ஷர்‌, உரகர்‌ முதலியவர்களால்‌ தொழப்பட்ட திருவடிகளை உடையவ 
ளும்‌, ஜாதி, சம்பகம்‌, மல்லிகை ஆகிய மலர்களால்‌ பூஜிக்கப்பட்ட திருவடிகளை 
உடையவளும்‌, புன்னாகவனத்தின்‌ தலைவரின்‌ மனைவியும்‌ தேவியுமான ஸ்ரீகோமதி 
அம்பிகையை எப்பொழுதும்‌ தியானிக்கின்றேன்‌. 


அகச்‌ பிள்‌ எள: 
அளக காரன்‌ ளி ஸா 
ஜிரா fed னள ராணி ॥ 5 ॥ 
உத்‌:யத்கோடிவிகர்தனத்‌:யுதினிபா“ம்‌ மெளர்விம்‌ ப4வாம்போ-“நிதே-: 
உத்‌“யத்தாரகநாத: துல்யவத“நாமுத்‌“யோதயந்தீம்‌ ஜகத்‌ | 


ஹஸ்தன்யஸ்தறகப்ரணாளஸஹிதாம்‌ ஹர்ஷப்ரதா “மம்பி“காம்‌ 
ஸ்ரீபுந்நாக * வனேய்வரஸ்ய மஹிஷீம்‌ த்‌யாயேத்ஸதா” கோ”*மதீம்‌ ॥ 3 ॥ 


ஸ்ரீ கோ:மத்யம்பாஃஷ்டகம்‌ 


உதயமாகிற கோடிக்கணக்கான  சூரியர்களுக்கொப்பான ஒளியை உடையவ 
ளும்‌, பிறவிக்கடலைத்‌ தகர்த்தெறிபவளும்‌, உதயமாய்க்‌ கொண்டிருக்கின்ற நக்ஷத்‌ 
திரக்கூட்டங்களின்‌ தலைவனான சந்திரன்‌ போன்ற முகத்தை உடையவளும்‌, உலகத்‌ 
தை விளங்கச்‌ செய்பவளும்‌, கிளியையும்‌, தாமரைப்‌ பூவையும்‌ கையில்‌ கொண்டு 
பக்தர்களுக்கு மகிழ்ச்சியைக்‌ கொடுக்கிற புன்னாகவனத்‌ தலைவரின்‌ மனைவியான ஸ்ரீ 
கோமதி அம்பிகையை எப்பொழுதும்‌ தியானிக்கின்றேன்‌. 


ணீ ணரிளரி ளின்‌ என்னின்‌ 
கரன்‌ கலர்‌ கன்னர்‌ ஏகக்‌ | 

கனகர்‌ எக்‌ கர 
ராணி எளி னன்ன Tar | உ 


கல்யாணீம்‌ கமனீயமூர்திஸஹிதாம்‌ கர்பூரத்‌*போஜ்ஜ்வலாம்‌ 
கர்ணாந்தாயதலோசனாம்‌ களரவாம்‌ காமேஸ்வரீம்‌ மாங்கரீம்‌ | 

கஸ்தூரிதிலகோஜ்ஜ்வலாம்‌ ஸகருணாம்‌ கைவல்யஸெளக்‌:யப்ரதா”ம்‌ 
ஸ்ரீபுந்நாக * வனேய்வரஸ்ய மஹிஷீம்‌ த்‌*யாயேத்ஸதா* கோ:மதீம்‌ ॥ 4 ॥ 


கல்யாணியாயும்‌ மிகவும்‌ அழகான திருமேனியைக்‌ கொண்டவளும்‌, கர்ப்பூர 
தீபங்களால்‌ பிரகாசிக்கிறவளும்‌ காது வரையில்‌ நீண்ட கண்களை உடையவளும்‌, 
இனிமையான குரலையுடையவளும்‌, காமேச்வரியாயும்‌, சங்கரியாயும்‌, கஸ்தூரிப்‌ 
பொட்டால்‌ விளங்குகிறவளும்‌, கருணையுடன்‌ கூடியவளும்‌ மோக்ஷம்‌ என்னும்‌ 
அழியாத ஸெளக்கியத்தைக்‌ கொடுப்பவளும்‌, புன்னாகவனத்‌ தலைவரின்‌ மனைவி 
யுமான ஸ்ரீகோமதி அம்பிகையை எப்பொழுதும்‌ தியானிக்கின்றேன்‌ 


ஊண்‌ Ae 
அணா TEA UTTAR எண்ணி | 
TETAS ETT Tae MUST TST 
ள்ளன எனி னள எனின்‌ ம ட॥ 


வைடூ:ர்யாதி“-ஸமஸ்தரத்நக“ சிதே கல்யாணஸிம்ஹாஸனே 
ஸ்தி*த்வாஅுமேஷஜனஸ்ய பாலனகரீம்‌ ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 

ப-க்தாப்‌*ஷ்டப:? லப்ரதா:ம்‌ ப(யஹராம்‌ பாண்ட:ஸ்ய யுத்‌“தோ-த்ஸுகாம்‌ 
ஸ்ரீபுந்நாக* வனேய்வரஸ்ய மஹிஷீம்‌ த்‌*யாயேத்ஸதா கோ:மதீம்‌ ॥ 5 ॥ 


வைடூர்யம்‌ முதலிய எல்லா ரத்தினங்களாலும்‌ அமைக்கப்பட்ட ஸிம்மாஸன 
த்தில்‌ அமர்ந்து உலக ஜனங்களைக்‌ காப்பவளும்‌, ராஜ ராஜர்களுக்குத்‌ தலைவியாயும்‌, 
பக்தர்களின்‌ இஷ்டத்தைக்‌ கொடுப்பவளும்‌, பயத்தைப்‌ போக்கடித்து பண்டன்‌ 
என்னும்‌ அரக்கனோடூ போர்‌ புரிவதில்‌ ஆர்வமுள்ளவளும்‌, புன்னாகவனத்‌ தலைவரின்‌ 
மனைவியுமான ஸ்ரீகோமதி அம்பிகையை எப்பொழுதும்‌ தியானிக்கின்றேன்‌. 


ஸ்ரீ கோ:மத்யம்பாஃஷ்டகம்‌ 


எனின்‌ ரர்‌ என்ன்‌ ரளி | 
என்‌ ரண ள்ளி வளர்‌ 
ள்ள எண எளி ஊன எளி ॥ ௨ ॥ 
பைலாதீ“ுஸுதாம்‌ ஸரோஜநயனாம்‌ ஸர்வாக*வித்‌*வம்எினீம்‌ 
ஸன்மார்க“ஸ்தி* தலோகரக்ஷணபராம்‌ ஸர்வேய்வரீம்‌ மமாம்பஃவீம்‌ | 
நித்யம்‌ நாரத” தும்பு” ரப்ரப்‌*ருதிபிர்வீணாவினோத ஸ்தி” தாம்‌ 
ஸ்ரீபுந்நாக * வனேய்வரஸ்ய மஹிஷீம்‌ த்‌யாயேத்ஸதா” கோ£மதீம்‌ ॥ 6 ॥ 


மலையரசனின்‌ மகளும்‌, தாமரை போன்ற கண்களை உடையவளும்‌, பாவக்‌ 
கூட்டத்தை நாசம்‌ செய்பவளும்‌, நல்வழியில்‌ உள்ள ஜனங்களைக்‌ காப்பவளும்‌ 
ஸர்வேச்வரியும்‌, சம்புவின்‌ மனைவியாயும்‌, நாரதர்‌, தும்புரு முதலிய தேவ முனிவர்‌ 
களுடன்‌, வீணை நாதம்‌ செய்பவளும்‌ புன்னாகவனத்‌ தலைவரின்‌ மனைவியுமான 
ஸ்ரீகோமதி அம்பிகையை எப்பொழுதும்‌ தியானிக்கின்றேன்‌. 


வரனின்‌ னன்னனார்ஸரின ॥டி॥ 


பாபாரண்யத * வானலாம்‌ ப்ரப*ஜதாம்‌ பா-“க்‌*யப்ரதா:ம்‌ ப*க்திதா“ம்‌ 
ப*க்தாபத்குலமைலபே*த *னபவிம்‌ ப்ரத்யக்ஷமூர்திம்‌ பராம்‌ | 
மார்கண்டே“யபராமராதி”முனிபி: ஸம்ஸ்தூயமாநாமுமாம்‌ 
ஸ்ரீபுந்நாக* வனேய்வரஸ்ய மஹிஷீம்‌ த்‌*யாயேத்ஸதா கோ:மதீம்‌ ॥ 7 ॥ 


தன்னை அண்டினவர்களின்‌ பாவமாகிற காட்டிற்குத்‌ தீயாயும்‌, பாக்கியத்தை 
யும்‌ பக்தியையும்‌ ஒருங்கே கொடுப்பவளும்‌, பக்தர்களின்‌ மலைபோன்ற ஆபத்துக்கு 
வஜ்ராயுதம்‌ போன்றவளும்‌, நேரில்‌ காக்ஷி கொடுப்பவளும்‌, மார்க்கண்டேயர்‌, 
பராசரர்‌ முதலிய முனிவர்களால்‌ நன்கு துதிக்கப்படுபவளும்‌, உமாதேவியும்‌, 
புன்னாகவனத்‌ தலைவரின்‌ மனைவியுமான ஸ்ரீகோமதி அம்பிகையை எப்பொழுதும்‌ 
தியானிக்கின்றேன்‌. 


ண்கள்‌ எண்ணை | 
ள்ள ர்‌ என ளர்‌ meter? 
ஜிரா ள்ளன எரி ணன TATA ॥ ௪ ॥ 


ஸ்ரீ கோ:மத்யம்பாஃஷ்டகம்‌ 


ற்வேதாரண்யநிவாஸினீம்‌ ப்ரதிதி*னம்‌ ஸ்தோத்ரேண பூர்ணானனாம்‌ 
த்வத்பாதா“ம்புஜஸக்தபூர்ணமனஸாம்‌ ஸ்தோகேதரேஷ்டப்ரதா”ம்‌ | 

நானாவாத்‌ *யவைப“வமோபி“தபதா*ம்‌ நாராயணஸ்யானுஜாம்‌ 
ஸ்ரீபுந்நாக * வனேய்வரஸ்ய மஹிஷீம்‌ த்‌*யாயேத்ஸதா* கோ£மதீம்‌ ॥ 8 ॥ 


மனதாகிற காட்டில்‌ வஸிப்பவளும்‌, தினமும்‌ பக்தர்களின்‌ துதியினால்‌ 
மலர்ந்த முகமுடையவளும்‌, தன்திருவடித்‌ தாமரைகளில்‌ எப்பொழுதும்‌ மனதைச்‌ 
செலுத்திய பக்தர்களுக்கு அளவற்ற வரங்களைக்‌ கொடுப்பவளும்‌, பலவிதமான 
வாத்தியங்களினால்‌ விளங்குகிற திருவடிகளை உடையவளும்‌, நாராயணனின்‌ உடன்‌ 
பிறந்தவளும்‌, புன்னாகவனத்‌ தலைவரின்‌ மனைவியுமான ஸ்ரீகோமதி அம்பிகையை 
எப்பொழுதும்‌ தியானிக்கின்றேன்‌. 


ஏரா விரால்‌ எவ | 


இதி ஸ்ரீகோ“மத்யம்பா“ஷ்டகம்‌ ஸம்பூர்ணம்‌ | 


ஸ்ரீ ஆதி சங்கரர்‌ இயற்றியதாகக்‌ கருதப்படுகிற ஸ்ரீகோமதி அஷ்டகம்‌ ஸ்ரீ. 2.3. 
நாராயண சாஸ்திரிகள்‌ எழுதிய தமிழுரையுடன்‌ முற்றிற்று. 


சிவம்‌ 


